GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[Regd . No . TN /CCN /467 / 2009 - 11. 
[R . Dis . No . 197 / 2009. 
[ Price : Re. 0 . 80 Paise . 


TAMIL 


ITO 


I 


. Y 


. 


RNME 


R41 


* 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


VAN DE 
Hay 


SSGOVE 


NADUATE 


RUTH 
A 


40NE 8 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 6A ] 


CHENNAI,WEDNESDAY , FEBRUARY 17 , 2010 

Maasi 5 , Thiruvalluvar Aandu - 2041 


Part VI — Section 2 

(Supplement) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI 


Notification No. TNERC /ISOA / 11/ 1 -3 , dated 09- 02 -2010 

[Lr. No . TNERC / BA /AD (L)/F. Notification /D /165/2010.) 


No . VI(2)/60 /2010 . 


WHEREAS the Tamil Nadu Electricity Regulatory Commission specified the Tamil Nadu Electricity Regulatory 
Commission - Intra - State Open Access Regulations, 2005 under Electricity Act, 2003 (Central Act 36 of 2003) and published the 
same in the Tamil Nadu Government Gazette (Part VI – Section 2 Supplement) dated the 3rd August 2005 ; 


AND WHEREAS it is considered necessary to amend , the Tamil Nadu Electricity Regulatory Commission – Intra State Open 
Access Regulations 2005 to amend the Phasing of Open Access; 


NOW , THEREFORE , in exercise of the powers conferred under Section 181 of the Electricity Act, 2003 (Central Act, 36 of 
2003 ) and all other powers enabling it in this behalf and after previous publication , the Tamil Nadu Electricity Regulatory 
Commission hereby makes the following amendments to the Tamil Nadu Electricity Regulatory Commission - Intra - State Open 
Access Regulations 2005 namely: 


Tamil Nadu Electricity Regulatory Commission - Intra -State Open Access Regulations (Amendment) Regulations , 2010 


1 . Short title and commencement: 


(i) These Regulations may be called Tamil Nadu Electricity Regulatory Commission – Intra - State Open Access 
Regulations (Amendment) Regulations , 2010 . 


(ii) They shall come into force on the date of their publication in the Tamil Nadu Government Gazette . 


2. Amendment of regulation 11 of the Intra State Open Access Regulations , 2005 : 


In regulation 11 of the Intra State Open Access Regulations, 2005 , 


(1) In clause (c ), for the expression “In the third and final phase", the expression “ In the third phase ” shall be 


substituted ; 


DTP _ VI-2 Sup .(6A ) 


[ 1 ] 


( II ) After clause (c ), the following new clause shall be inserted , namely ; 
" ( cc ) in the fourth and final phase , open access shall be allowed to all HT consumers irrespective of load " . 


(By Order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai- 600 008 , 
9th February 2010 . 


R . BALASUBRAMANIAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , சென்னை . 


அறிவிக்கை 


எண் 


த . மி . ஓ . ஆ / ISOA/11/1 - 3 , 09 - 02 - 2010 ஆம் நாளிட்டது 


( ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டதன் தமிழாக்கம் ) 
2003ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின்படி ( மத்தியச் சட்டம் 36 / 2003 ) 2005ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை 
ஆணையம் - மாநிலத்திற்குள் திறந்த நுழைவுரிமை ஒழுங்குமுறை விதிகள் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் 
குறித்துரைக்கப்படுவதாலும் மற்றும் 2005 ஆகஸ்டு 3ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பகுதி VI - பிரிவு 2 (பின்னிணைப்பில் ) 
அது வெளியிடப்பட்டிருப்பதாலும் , 

மற்றும் திறந்த நுழைவுரிமை சட்டத்தை திருத்துவதற்கு 2005ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் - 
மாநிலத்திற்குள் திறந்த நுழைவுரிமை ஒழுங்குமுறை விதிகளைத் திருத்தம் செய்வது அவசியமெனக் கருதுவதாலும் , 

தற்போது , அதற்காக , 2003ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 36/2003 ) 181ஆம் பிரிவின்படி வழங்கப்பட்ட 
அதிகாரங்களையும் மற்றும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப்பிற அதிகாரங்களையும் செலுத்தி மற்றும் முந்தைய 
வெளியீட்டிற்குப் பின்பு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினால் இதன் மூலம் 2005ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார 
ஒழுங்குமுறை ஆணையம் - மாநிலத்திற்குள் திறந்த நுழைவுரிமை ஒழுங்குமுறைவிதிகளில் பின்வரும் திருத்தங்கள் செய்யப்படுகிறது , 
அவையாவன: 
1 . குறுந்தலைப்பு மற்றும் தொடக்கம் : 


என இயல்விக்கும் கால் இதன் மூலம்பின்வரும் திருத்தங்கள் 


(1) இந்த ஒழுங்குமுறை விதிகள் 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் - மாநிலத்திற்குள் திறந்த 
நுழைவுரிமை (திருத்தம் ) ஒழுங்குமுறைவிதிகள் என்று அழைக்கப்பெறும் . 

(i) இவை , தமிழ்நாடு அரசிதழில் அவை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து நடைமுறைக்கு வரும் . 
2 . 2005ஆம் ஆண்டு மாநிலத்திற்குள் திறந்த நுழைவுரிமை ஒழுங்குமுறை விதிகளின் 11ஆம் ஒழுங்குமுறை 
விதியின் திருத்தம் : 


2005ஆம் ஆண்டு மாநிலத்திற்குள் திறந்த நுழைவுரிமை ஒழுங்குமுறைவிதிகளின் 11ஆம் ஒழுங்குமுறைவிதியில் , - 


(1) (c) கூறில் “ மூன்றாவதாகவும் மற்றும் கடைசிக் கட்டத்தில் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக “ மூன்றாம் கட்டத்தில் ” 
என்ற சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் . 


(ii)(c ) கூறுக்குப் பின்பு , பின்வரும் புதிய கூறு புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

(CC) நான்காம் மற்றும் கடைசிக் கட்டத்தில் , உயர் மின் அழுத்த நுகர்வோர் அனைவருக்கும் சுமை அளவில் பாகுபாடு 
இன்றி , திறந்த நுழைவுரிமை அனுமதிக்கப்படுதல் வேண்டும் . 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 008 , 
2010 பிப்ரவரி 9 . 


இரா . பாலசுப்பிரமணியன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


